© 


GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


2021 


OF AMIT 


TAMIL NADU 


UNT 
27 . 
R 


NMENT 


学 法 


GOVE 


GOVERNMENT GAZETTE 


11 


11 


TRUTH 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE 


T 


RIUMPHS 


No. 35 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 1 , 2021 

Aavani 16 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages . 


புதைபொருள் அறிவிப்பு 


இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு 


142 


. 


TAMIL NADU STATE ELECTION COMMISSION , CHENNAI 


Elections - Conduct of Elections to Panchayats - Newly Constituted District - 

Appointment of District Election Officer - Notification issued .. 


142-143 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


143 


[ 141 ] 


DTP - VI - 2 ( 35 ) 


142 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI- Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


புதைபொருள் அறிவிப்பு 
இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4 - ன் படி அறிவிப்பு 

( ந.க.எண் 10736 / 2019 / ஆர் 4 ) 
No.VI ( 2 ) / 81 / 2021 . 

திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ( நெ ) நபார்டு மற்றும் கிராமச்சாலைகள் உட்கோட்டம் , இரயில்வே யார்டில் , இரயில்வே கி.மீ. 
431/900 - 432 / 00 - ல் அமைந்துள்ள இரயில்வே கடவு எண் . 309 - க்கு பதிலாக திண்டுக்கல் ஹனுமந்தன் நகரில் சாலை மேம்பாலம் 
கட்டுதல் பணியின் போது பாலத்தூண் 20 - ன் அருகில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலிலிருந்து தேவியர்களுடன் கூடிய விஷ்ணு 
கற்சிலை கிடைக்கப்பெற்றது . மேற்படி சிலையானது உட்கோட்ட கோட்டப் பொறியாளர் ( நெடுஞ்சாலைகள் ) நபார்டு மற்றும் கிராமச்சாலைகள் 
திண்டுக்கல் ( நெ ) மூலம் பழனி அரசு அருங்காட்சியகத்தில் 08-02-2019 அன்று ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளது . சிலையின் 
விபரம் பின்வருமாறு : 


வ.எண் . 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


1 . 


தேவியர்களுடன் கூடிய விஷ்ணு கற்சிலை 


1 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி நியமிக்கப்படுகின்ற 
பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் தொடர்பாக திண்டுக்கல் 
மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20-09-2021 , 20-10-2021 , 22-11-2021 மற்றும் 20-12-2021 ஆகிய 
தேதிகளில் நேரிலோ அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் 
விசாரணைக்கு ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) என முடிவு செய்து 
ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2021 ஜூலை 30 . 


ச . விசாகன் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


TAMIL NADU STATE ELECTION COMMISSION , CHENNAI - 600 106 . 


No.VI ( 2 ) / 82 / 2021 . 


[ ELECTIONS - CONDUCT OF ELECTIONS TO PANCHAYATS - NEWLY CONSTITUTED DISTRICT - 
APPOINTMENT OF DISTRICT ELECTION OFFICER - NOTIFICATION ISSUED . ) 

[ S.O.No.5 / 2021 / TNSEC / PE1 , Dated , the 2nd August 2021. ] 


READ : 


1 . 


The Tamil Nadu State Election Commission's S.O.No.2 / 2019 / TNSEC / PE1 , dated 10.4.2019 . 


2 . 


G.O. ( Ms ) No.796 , Revenue and Disaster Management Department , Revenue Administration Wing , 
[ RA 1 ( 1 ) ] Section , dated 28.12.2020 . 


Order : : 


WHEREAS , the Tamil Nadu State Election Commission appointed the District Collectors concerned except the District 
Collector , Chennai , as the District Election Officers for their respective Districts for performing the functions specified in 
sub - rule ( 2 ) of rule 6 of the Tamil Nadu Panchayats ( Elections ) Rules , 1995 in connection with the conduct of elections 
to Panchayats vide Tamil Nadu State Election Commission's Statutory Order 1st read above and published in the 
Tamil Nadu Government Gazette Extraordinary Issue No.172 , Part VI - Section 2 , dated 12.4.2019 vide Notification 
No.VI ( 2 ) / 41 ( a - 2 ) / 2019 ; 


WHEREAS , in the G.O. 2nd read above , the Government have bifurcated Nagapattinam District into Nagapattinam 
and Mayiladuthurai Districts and the names of block panchayats lying in that Districts were published ; 


Now , THEREFORE , in exercise of the powers conferred by sub - rule ( 2 ) of the rule 6 of the Tamil Nadu Panchayats 
( Elections ) Rules , 1995 , the Tamil Nadu State Election Commission hereby appoints the District Collector of newly 


SEP . 1 , 2021 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


143 


constituted Mayiladuthurai district as the District Election Officer , subject to the superintendence , direction and control 
of the Tamil Nadu State Election Commission , they shall co - ordinate and supervise the preparation and publication of 
electoral rolls of panchayats and the conduct of elections to the offices of members of the Village Panchayats and the 
Panchayat Union Councils , Presidents and Vice - Presidents of Village Panchayats , Chairpersons and Vice - Chairpersons of 
Panchayat Union Councils . He shall also perform such other functions as entrusted to them by the Tamil Nadu State 
Election Commission , from time to time , in connection with the conduct of Elections to Panchayats . 


( By Order of the Tamil Nadu State Election Commission . ) 


Chennai - 600 106 , 
2nd August 2021 . 


E. SUNDARAVALLI , 

Secretary . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / School 
Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken to issue the 
duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody , they should be treated as invalid and sent to the 
Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , Chennai - 6 / Director of Technical 
Education , Chennai - 25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo - Indian Schools as the case may be for cancellation : 


சி.என்.சி. 

எண் . 


மாணவர் / மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் எண் . 


மாதம் 
மற்றும் வருடம் . 


தேர்வின் விவரம் . 


கடித எண்ணும் , 

தேதியும் . 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 4 ) 


5 ) 


( 6 ) 


No. VI ( 2 ) / 83 / 2021 . 


1200804 


S. ஜெனிபா 
Sarah Tucker , , 
Teachers Training 
Institute , Palayamkottai 


TTI 439493 


ஜூன் 2012 
ஜூன் 2013 


ஆசிரியர் கல்வி 

பட்டயம் 


ந.க. எண் 216870 / சி 1 / 2021 , 


TT2 282819 


11-08-2021 


பொன் . குமார் , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் வாரியம் , 
தமிழ்நாடு மற்றும் அரசுத் தேர்வுகள் 
இணை இயக்குநர் ( பணியாளர் ) , 

சென்னை -600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


